தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
(விலை : ரூ . 1.60 காசு . 


நாடு) 





தமிழ்நாடு அரசிதழ் 


HEBாய் 


குமி 


-நான் 


SA 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மெயே வெ 


ப வெல்லும் 


எண் 22 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 5 , 2013 
வைகாசி 22 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டப்பிரிவு 137 (2) - ன் கீழ் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
ஏ. டி.எச் .சி . ஜி 2 . அத்திப்பட்டு ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க .எண் 4244/ஈ /2012 ) 
திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள ஏ.டி .எச் .சி . ஜி 2 . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 31- 12 - 2012 
முதல் செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் 
சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் அத்திப்பட்டு ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க 
விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2) - ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , திருவள்ளூர் , கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2012 - ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31 - ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது . 


ஏ . டி . எச் .சி . ஜி 1 செதில்பாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க.எண் 4245/ 5/ 2012 ) 
திருவள்ளூர் மாவட்டம் செதில்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏ. டி. எச் .சி . ஜி 1 . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 31 - 12 - 2012 முதல் 
செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை 
செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் செதில்பாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , திருவள்ளூர் , கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2012 - ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31 - ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது . 


DTP - VI-1 (T- Sup.) (22 ) - 1 


ஏ . டி. எச் .சி . ஜி 41 . வீராபுரம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந.க.எண் 4246/7/2012 ) 
திருவள்ளூர் மாவட்டம் , வீராபுரம் கிராமத்தில் உள்ள ஏ. டி . எச் .சி . ஜி 41 . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 31 - 12 - 2012 முதல் 
செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை 
செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் வீராபுரம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , திருவள்ளூர் , கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2012 - ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31 - ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது . 


ஏ .டி . எச் .சி . ஜி 23 . தேர்வாய் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க. எண் 4247/ 7/2012 ) 
திருவள்ளூர் மாவட்டம் , தேர்வாய் கிராமத்தில் உள்ள ஏ. டி. எச் .சி . ஜி 23 . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 31 - 12 - 2012 முதல் 
செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை 
செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் தேர்வாய் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , திருவள்ளூர் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2012 - ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31 - ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


ஏ . டி . எச் .சி . ஜி 76 . போந்தவாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க .எண் 4248/ ஈ/2012 ) 
திருவள்ளூர் மாவட்டம் , போந்தவாக்கம் கிராமத்தில் உள்ள ஏ . டி . எச் .சி . ஜி 41 . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 
31- 12 - 2012 முதல் செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . 
மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் போந்தவாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , திருவள்ளூர் , கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2012 - ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31 - ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது . 


ஏ. டி. எச் .சி . ஜி 56 . நிருபேர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந. க.எண் 4249/7/2012 ) 
திருவள்ளூர் மாவட்டம் , நிருபேர் கிராமத்தில் உள்ள ஏ .டி .எச்.சி . ஜி 56 . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 31 - 12 - 2012 முதல் 
செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை 
செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் நிருபேர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , திருவள்ளூர் , கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2012 - ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31 - ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது . 


ஏ . டி . எச் .சி . ஜி 51 . குத்தம்பாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 4250/ ஈ /2012 ) 
திருவள்ளூர் மாவட்டம் , குத்தம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏ. டி. எச்.சி . ஜி 41 . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 31 - 12 - 2012 
முதல் செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் 
சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் குத்தம்பாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க 
விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , திருவள்ளூர் , கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2012 - ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31- ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது . 


திருவள்ளூர் , 
2012 டிசம்பர் 21. 


C .S . அனந்தலட்சுமி , 
மண்டல இணை இயக்குநர் . 
கால்நாடை பராமரிப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


